﻿214. உங்களுக்கு முன் (வாழ்ந்து) மறைந்தோருக்கு ஏற்பட்ட நிலை உங்களுக்கு வராமலேயே நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்துவிடலாம் என்று எண்ணுகிறீர்களா? அவர்களுக்கு வறுமையும் துன்பமும் ஏற்பட்டன. (இறுதியில் இறைத்)தூதரும் அவருடன் உள்ள இறைநம்பிக்கை கொண்டோரும், "அல்லாஹ் வின் உதவி எப்போதுதான் வரப்போகிறதோ?" என்று கூறும் அளவுக்கு அவர்கள் அலைக்கழிக்கப்பட்டனர். இதோ! அல்லாஹ் வின் உதவி அண்மையில்(தான்) உள்ளது.
--------------------------------------------
உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த பல்வேறு சமுதாய மக்களுக்கு நிகழ்ந்ததைப் போன்று, சோதனையும் துன்பமும் உங்களுக்கு ஏற்படாமலேயே நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்துவிடலாம் என்று கருதுகிறீர்களா என்று இந்த வசனத்தில் அல்லாஹ்  கேள்வி எழுப்புகின்றான்.
"உங்களுக்குமுன் (வாழ்ந்து) மறைந்தோருக்கு ஏற்பட்ட நிலை உங்களுக்கு வராமலேயே நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்துவிடலாம் என்று கருதுகிறீர்களா? அவர்களுக்கு வறுமையும் துன்பமும் ஏற்பட்டன" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.

சிரமப்படாமல் சொர்க்கமா?  
---------------------------------
இந்தத் தொடரில், "வறுமை" என்பதைச் சுட்ட "அல்பஃசாஉ" என்ற சொல்லும், "துன்பம்" என்பதைச் சுட்ட "அள்ளர்ராஉ" என்ற சொல்லும் ஆளப்பெற்றுள்ளன. மொத்தத்தில் இவை நோய் நொடிகள், வேதனைகள், சோதனைகள் மற்றும் துயரங்களைக் குறிக்கும் சொற்களாகும். இப்னு மஸ்ஊத் (ரலி) அவர்கள், "அல்பஃசாஉ" என்பது "ஏழ்மை"யையும், "அள்ளர்ராஉ" என்பது "நோய் நொடி"யையும் குறிக்கும் என்கிறார்கள்.
அடுத்து "அவர்கள் அலைக்கழிக்கப்பட்டனர்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். எதிரிகளால் பயங்கரமாக அச்சுறுத்தப்பட்டுள்ளனர்; பெரும் சோதனைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளனர் என்பது இதன் கருத்தாகும். இதற்குப் பின்வரும் ஹதீஸ் சான்றாகும்.
கப்பாப் பின் அல்அரத் (ரலி) அவர்கள் கூறியதாவது: நாங்கள் (நபி (ஸல்) அவர்களிடம்), "அல்லாஹ் வின் தூதரே! (எதிரிகளால் துன்புறுத்தப்படும்) எங்களுக்காக அல்லாஹ் விடம் நீங்கள் உதவி கோரமாட்டீர்களா? எங்களுக்காகப் பிரார்த்திக்கமாட்டீர்களா?" என்று கேட்டோம்.
அதற்கு அவர்கள், "உங்களுக்கு முன்னர் வாழ்ந்தவர்களில் (ஏக இறைவனை ஏற்றுக்கொண்ட) ஒருவரின் தலை வகிட்டில் ரம்பம் வைக்கப்பட்டு அவருடைய பாதங்கள்வரை அது செலுத்தப்படும். (அவர் இரண்டாகப் பிளக்கப்படுவார்.) அதுகூட அவரை அவரது மார்க்கத்திலிருந்து பிறழச் செய்யவில்லை. இரும்பாலான சீப்புகளால் அவர் (மேனியில்) கோதப்பட, அது அவரது தசையையும் எலும்பையும் கடந்துசெல்லும். அதுவும்கூட அவரை அவரது மார்க்கத்திலிருந்து பிறழச்செய்யவில்லை.
அல்லாஹ் வின் மீது ஆணையாக! இந்த விஷயம் (இஸ்லாம் மார்க்கம்) முழுமைப்படுத்தப்படுவது உறுதி. இறுதியில் ஒரு பயணி (யமனிலுள்ள) "ஸன்ஆ" எனும் இடத்திலிருந்து "ஹள்ர மவ்த்"வரை (பயணம்) செல்வார். (வழியில்) அல்லாஹ் வையும், தனது ஆட்டின் விஷயத்தில் ஓநாயையும் தவிர வேறெதற்கும் அவர் அஞ்சமாட்டார். ஆனால், நீங்கள்தான் (பொறுமையிழந்து) அவசரப்படுகிறீர்கள்.
அது மட்டுமன்றி, ஒரு வசனத்தில் அல்லாஹ்  கூறுகின்றான்: அலிஃப், லாம், மீம். மக்கள், "இறைநம்பிக்கை கொண்டோம்" என்று கூறியதற்காக சோதனைக்குள்ளாக்காமல் விட்டுவிடப்படுவார்கள் என்று நினைத்துக்கொண்டார்களா? அவர்களுக்குமுன் இருந்தோரை நாம் சோதித்துள்யோம். அல்லாஹ்  உண்மை உரைப்போரையும் அறிவான்; பொய்யர்களையும் அறிவான். (29:1-3)

நபித்தோழர்களின் தியாகம் 
-------------------------------
இத்தகைய சோதனைகளில் ஒரு பெரும் பகுதி நபித்தோழர்களுக்கு "அல்அஹ் ஸாப்" எனும் (அகழ்ப்) போர் நடைபெற்ற நாளில் ஏற்பட்டது. பின்வரும் வசனங்களில் அல்லாஹ்  அதையே கூறுகின்றான்:
உங்கள் மேற்பகுதியிலிருந்தும், உங்கள் கீழ்ப் பகுதியிலிருந்தும் அவர்கள் உங்களிடம் (படையெடுத்து) வந்தனர். அப்போது (உங்கள்) பார்வைகள் நிலைகுத்தின. (உங்கள்) இதயங்கள் தொண்டைகளை அடைத்தன. அல்லாஹ்  குறித்து நீங்கள் பல்வேறு (சந்தேக) எண்ணங்கள் கொண்டீர்கள். அங்குதான் இறைநம்பிக்கை கொண்டோர் சோதிக்கப்பட்டனர்; கடுமையான அதிர்ச்சிக்கு ஆளாக்கப்பட்டனர். (33:10,11)
(ரோம் நாட்டு மன்னர்) ஹெராக்ளியஸ் (சீசர்) அபூசுஃப்யானிடம், "நீங்கள் அவருடன் (முஹம்மதுடன்) போர் புரிந்துள்ளீர்களா?" என்று கேட்டார். அதற்கு அபூசுஃப்யான், "ஆம்! (போர் புரிந்துள்யோம்)" என்றார். "உங்களுக்கிடையிலான போர் (முடிவுகள்) எப்படி இருக்கும்?" என்று ஹெராக்ளியஸ் கேட்டார்.
அதற்கு அபூசுஃப்யான், "அவை (அதாவது தோல்வியும் வெற்றியும் எங்களிடையே) சுழல்முறையில் மாறி மாறி வருகின்றன. ஒருமுறை அவர் எங்களை வெல்வார்; மறுமுறை நாங்கள் அவரை வெல்வோம்" என்று பதிலளித்தார். அதற்கு மன்னர், "இவ்வாறுதான் இறைத்தூதர்கள் சோதிக்கப்படுவார்கள். பின்னர், இறுதி முடிவு அவர்களுக்கே சாதகமாக அமையும்" என்று கூறினார்.
அடுத்து "உங்களுக்குமுன் (வாழ்ந்து) மறைந்தோருக்கு ஏற்பட்ட நிலை" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். இதில் "நிலை" என்பதைச் சுட்ட மூலத்தில் "மஸல்" எனும் சொல் ஆளப்பெற்றுள்ளது. (உண்மையில் இதற்கு நிகர், பேச்சு, பழமொழி ஆகிய பொருட்கள் உள்ளன. ஆனால்,) இங்கு "நிலை", "முன்னுதாரணம்" என்பதே இதற்குப் பொருளாகும்.
இதற்கு உதாரணமாக, "அவர்களைவிட (பன்மடங்கு) வலிமை மிக்கவர்களை நாம் அழித்துள்யோம். முன்னோர்களது முன்னுதாரணம் (மஸல்) ஏற்கெனவே சென்றிருக்கிறது" (43:8) என்ற இறைவசனத்தைக் கூறலாம்.
அடுத்து "இறுதியில் இறைத்தூதரும், அவருடன் உள்ள இறைநம்பிக்கை கொண்டோரும் அல்லாஹ் வின் உதவி எப்போதுதான் வரப்போகிறதோ என்று கூறும் அளவுக்கு அவர்கள் அலைக்கழிக்கப்பட்டனர்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.
தம்முடைய எதிரிகளுக்கு எதிராக (இறைவனிடம்) அவர்கள் வெற்றியைக் கோருவார்கள்; நெருக்கடியான நிலையும் இறுக்கமான சூழலும் அகன்று விரைவில் விடிவு காலம் பிறக்க வேண்டும் என்று பிரார்த்தனை புரிவார்கள் என்பது இதன் பொருளாகும்.
"இதோ! அல்லாஹ் வின் உதவி அண்மையில்(தான்) உள்ளது" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். வேறொரு வசனத்தில், "சிரமத்துடன்தான் எளியதும் உள்ளது; சிரமத்துடன்தான் எளியதும் உள்ளது" (94:5,6) என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.
அதாவது சிரமம் ஏற்படுவதைப் போன்றே அதிலிருந்து (விடுபடுவதற்கான இறை)உதவியும் நிச்சயம் கிடைக்கவே செய்யும். இதனால்தான், "இதோ! அல்லாஹ் வின் உதவி அண்மையில்(தான்) உள்ளது" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.
